A ர ்‌ 


மலாலா, நோட்டுப்‌ புத்தக வாசனையுடன்‌ 
வளர்ந்தாள்‌. அவளுடைய முதல்‌ 

சகோதரன்‌ வருவதற்கு அதிக காலம்‌ 
எடுக்கவில்லை. அவரது தந்தையின்‌ 
பள்ளியைப்‌ போலவே அவனிற்கும்‌ 
குஷால்‌ என்று பெயரிடப்பட்டது. 


பள்ளி முடிந்ததும்‌ இரண்டூ குழந்தைகளும்‌ ஒன்றாக 
வகுப்பறைகளில்‌ ஓடி விளையாடுவார்கள்‌ அல்லது 
அண்டை வீட்டாருடன்‌ கண்ணாமூச்சி 
விளையாடுவார்கள்‌. கூரையில்‌ பட்டங்களை 
பறக்கவிட்டு, வானத்தைத்‌ தொட முயல்வார்கள்‌. 
மலாலாவும்‌, குஷாலும்‌ பனி உருகாமல்‌ இருந்த மலை 
எலுமிலிருந்து, நகரத்தைப்‌ பார்ப்பார்கள்‌. 


௫. A 
15 ॥॥ I 


ர 1 ॥॥॥ 


22 | } p 


மலாலா தனது தாத்தாவின்‌ கிராமத்தை 
நேசிப்பவன்‌, மலைகளில்‌ 
மாசுபாட்டிலிருந்து வெகு தொலைவில்‌ 
மிங்கோராவில்‌ உள்ளது அக்கிராமம்‌. 
அங்கு, ஏரிகள்‌ மற்றும்‌ நீர்வீழ்ச்சிகள்‌ 
தூய்மையாகயிருக்கும்‌, முந்திரி 
கொட்டைகள்‌ ஏராளமாக இருக்கும்‌, தேன்‌ 
சுவையாகயிருக்கும்‌. குளிர்காலத்தில்‌, 


மக்கள்‌ பனிகரடிகளை 
உருவாக்குவார்கள்‌. 

ஆனால்‌, திருமணத்திற்காக 
முதியவருக்கு விற்கப்பட்ட 
ஷாஹிதாவைப்‌ போன்ற எல்லா 


கிராமத்துக்‌ கதைகளையும்‌ மலாலா 
விரும்பாதவள்‌. பாஷ்டூன்‌ மலைகளில்‌, 
பெண்களை விட, ஆண்கள்‌ 
சமூகத்திலும்‌ பணியிடத்திலும்‌ அதிகம்‌ 
காணக்கூடியவர்கள்‌. பெண்கள்‌ வீட்டில்‌ 
தங்கி ஆண்களுக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. மலாலாவின்‌ தாயைப்‌ 
போலவே, பெரும்பாலான பெண்களால்‌ 
படிக்க அல்லது எழுத முடியாது. 


hn Te தரி 
(> 


ஒரு சக்திவாய்ந்த மற்றும்‌ வன்முறை அரசியல்‌ 
குழுவான தாலிபான்கள்‌ மற்றொரு பள்ளிக்கு 
தீ வைத்துள்ளனர்‌ என்று அவர்கள்‌ பேசினர்‌. 
மலாலாவின்‌ தந்தையும்‌ அவரது 
நண்பர்களும்‌ தாலிபான்க௧ளை வெறுத்தனர்‌. 
தாலிபான்கள்‌ மாணவர்கள்‌ அடக்கமாக 
இருக்க வேண்டும்‌ என்று விரும்பினார்கள்‌, 
மேலும்‌ அவர்கள்‌ புனித குரானுக்கு மிகவும்‌ 
பழமைவாய்ந்த விளக்கங்களைக்‌ 
கொண்டுள்ளனர்‌. மலாலாவின்‌ தந்தையும்‌ 
அவரது நண்பர்களும்‌ தாலிபான்௧ளை ஒரு 
அறியாமை குழு என்று அழைத்தனர்‌. அது 
பயங்கரமான பிரச்சினைகளை ஏற்படுத்தும்‌ 
என்றும்‌ கவலைப்பட்டனர்‌. 


அப்பகுதியில்‌, அக்டோபர்‌ 8, 2005யில்‌ பயங்கர 
நிலநடுக்கம்‌ ஏற்பட்டது. மலை கிராமங்கள்‌ 
தூசிகளாயின. 


விரைவில்‌ மலாலா தன்‌ தந்தை வேறு 
எதையோ நினைத்து கவலைப்படுகிறார்‌ 
என்பதை உணர்ந்தாள்‌. அருகிலுள்ள 
தாலிபான்களின்‌ தலைவனான ஃபஸ்லுல்லா, 
ஜியாவுதீனை பயமுறுத்தினார்‌. ஃபஸ்லுல்லா, 
ஜியாவுதீனின்‌ பெண்களுக்கான பள்ளியை- 
மூடவிரும்பினார்‌. 


ஃபஸ்லுல்லா மக்களின்‌ நில! 

பற்றிய சோகத்தைப்‌ தன்‌ 

பயன்படுத்தினார்‌. நேரம்‌ மற்றும்‌ நேரம்‌, 
தனது உள்ளூர்‌ வானொலி நிலையம்‌ 
மூலம்‌, அவர்‌ பேசினார்‌. மக்களின்‌ 
பாவங்களே நிலநடுக்கத்தை 
ஏற்படுத்தியது என்று அவர்‌ கூறினார்‌. 
அவர்‌ மக்கள்‌ இசையைக்‌ கேட்பதை 


நிறுத்தக்‌ கேட்டுக்கொண்டார்‌. 
திரைப்படம்‌ பார்ப்பதையும்‌ 
நிறுத்தக்கூறினார்‌. இவ்வாறு, 


செய்தால்‌ நன்மையே நடக்கும்‌ 
என்றார்‌. 


மலாலாவின்‌ தந்தை மனம்‌ உடைந்தார்‌. 


அவர்‌, சுதந்திரத்தை அச்சுறுத்த 
ப பயன்படுத்துவதை 


ஆனால்‌ மக்கள்‌ கவலைப்பட்டனர்‌: ஃ&பஸ்லுல்லா 
"சொல்வது உண்மையாய்‌ இருந்தால்‌ என்ன செய்வது?” 
அச்சங்கள்‌ பள்ளத்தாக்கில்‌ குடியேற ஆரம்பித்தன. சிலர்‌ 
தொலைக்காட்சிகள்‌, கணினிகள்‌, சீடிக்கள்‌ மற்றும்‌ பிற 
பொருட்களை தீயில்‌ வீச தொடங்கினர்‌. ஆனால்‌ 
இன்னும்‌ அதிகமாக செய்ய வேண்டும்‌ என்று 
தாலிபான்கள்‌ வலியுறுத்தினர்‌. 


மக்கள்‌ நடனமாடுவதை நிறுத்தினர்‌. அழகு நிலை 
மூடப்பட்டன. தாடி வளர்க்க வேண்டும்‌ என்று தாலிப்‌ 
கூறுவதால்‌ ஆண்கள்‌ ஷேவிங்‌ செய்வதை நிறுத்தினர்‌. 
பெண்களின்‌ உடலும்‌, முகமும்‌ பர்காக்களால்‌ மூடப்பட்டன - 
தலை முதல்‌ கால்‌ வரை ந்ண்ட துணி ஆடைகளையே அவர்கள்‌ 
அணிந்தனர்‌. தாலிபான்கள்‌ ரோந்து பணியில்‌ ஈடுபட்டனர்‌. 
தாலிபான்‌ உறுப்பினர்கள்‌ தங்களுக்குக்‌ 
கீழ்ப்படியாதவர்களைக்‌ கைது செய்தனர்‌. புதிய 
\ எதிர்த்தவர்களுக்கு சவுக்கடி அல்லது 
கொலை தண்டனை உத்தரவிட்டனர்‌. 
ஜியாவுதீன்‌ பயந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ 
பணியவில்லை. 2008 செப்டம்பரில்‌ 
செய்தித்தாள்கள்‌ மற்றும்‌ 
தொலைக்காட்சி நிலையங்கள்‌ 
உள்ளடக்கிய ஒரு உரையில்‌ மலாலாவை 
தாலிபான்களுக்கு எதிராக பேச அவர்‌ 
அனுமதித்தார்‌. அங்கே அவள்‌, 
“தாலிபான்களுக்கு எவ்வளவு தைரியம்‌, 
எனது கல்விக்கான அடிப்படை 
உரிமையை பறிக்கின்றனர்‌?" 
அப்பொழுது அவளுக்கு பதினொரு 
வயதுதான்‌. 2008 ஆம்‌ IC) 
முடிவடையும்‌ போது, தாலிபான்‌ 
மற்றொரு தடையை அறிவித்தனர்‌: 
ஜனவரி 15, 2009 முதல்‌ பெண்கள்‌ 
பள்ளிக்குச்‌ செல்ல அதிகாரம்‌ இல்லை. 


CTA AN 


"அவர்கள்‌ என்னை பள்ளிக்குச்‌ செல்வதை 
எப்படித்‌ தடுக்க முடியும்‌?” மலாலா 
வருத்தமடைந்தார்‌. அவளுடைய நண்பர்களும்‌ 
கோபப்பட்டனர்‌. "அவர்கள்‌ ஏற்கனவே 
நூற்றுக்கணக்கான பள்ளிகளை 
தகர்த்துவிட்டனர்‌, யாரும்‌ எதுவும்‌ 
செய்யவில்லை.” அப்போது ஒரு வாய்ப்பு 
அவர்களுக்கு வந்தது. பெண்கள்‌ மற்றும்‌ கல்வி 
பற்றி எழுத மலாலா நியமிக்கப்படுகிறாள்‌. குல்‌ 
மகாய்‌ என்ற புனைப்பெயரில்‌ எழுதப்பட்ட 
அவளது முதல்‌ வலைப்பதிவு இடுகை, 
பிரிட்டிஷ்‌ ஒலிபரப்புக்‌ கழகத்தின்‌ 
இணையதளத்தில்‌ தோன்றியது. 


ஒரு பாகிஸ்தான்‌ பள்ளி மாணவியின்‌ பை 
்‌ ்‌ "IE, 
நாட்குறிப்பு 
சனிக்கிழமை, ஜனவரி 3, 2009 


நான்‌ பயப்படுகிறேன்‌ 
"இராணுவ ஹெலிகாப்டர்கள்‌ மற்றும்‌ 
தாலிபான்களுடன்‌ நான்‌ நேற்று ஒரு 
பயங்கரமான கனவு கண்டேன்‌.” 


மலாலாவின்‌ வார்த்தைகள்‌ 
தாலிபான்க௧ளை நிறுத்தவில்லை. 
தாலிபான்கள்‌ குழு வடக்கே சென்று 
இன்னும்‌ அதிக வன்முறையைப்‌ 
ஏற்படுத்தியது. 


1 
யே 


2011ஆம்‌ ஆண்டில்‌, மலாலா பெரிய 
வெற்றியடைந்தாள்‌. ஒரு கல்வி அடித்தளத்தை 


உருவாக்கினாள்‌. இது அவளுக்கும்‌ 
அவளுடைய வேலையை 
ஆதரிப்பவர்களுக்கும்‌ உதவியது. ஆனால்‌ 
அவளது குடும்பம்‌ தாலிபான்களால்‌ 


அச்சுறுத்தப்பட்டது. தாலிபான்‌ போராளிக்‌ 
குழுவிற்கு மலாலா தந்தையின்‌ பள்ளிகள்‌ 
அல்லது மலாலாவின்‌ செயல்பாடுகள்‌ 
பிடிக்கவில்லை. 


அக்டோபர்‌ 9, 2012 அன்று, மலாலா 
பள்ளிப்‌ பேருந்தில்‌ வீட்டிற்குச்‌ சென்றாள்‌. 
பேருந்து திடீரென்று நின்றுவிட்டது. ஒரு 
நபர்‌, டிரைவரிடம்‌, "இது குஷால்‌ பள்ளிப்‌ 
பேருந்தா?" என்று கேட்டான்‌. 
இரண்டாவது நபர்‌, பேருந்திற்குள்‌ 
நுழைந்து, "யார்‌ மலாலா?” என்றான்‌. 
யாரும்‌ பதிலளிக்கவில்லை, ஆனால்‌ சில 
மாணவர்கள்‌ தங்கள்‌ நண்பரைப்‌ 
பார்த்தனர்‌. மலாலா யார்‌ என்பது 
தெளிவாகத்‌ தெரிந்தது - அவள்‌ மட்டுமே 
பேருந்தில்‌ தலைக்கவசம்‌ அணியாமல்‌ 
இருந்தாள்‌. இரு நபர்களில்‌ ஒருவர்‌, 
மலாலாவை மூன்று முறை சுட்டான்‌. 
எல்லோரும்‌ அலறினர்‌. 


மலாலா தனது சிறந்த தோழியின்‌ மடியில்‌ 
சாய்ந்தான்‌. பேருந்து ஒட்டுநர்‌ ஸ்வாட்‌ 
பள்ளத்தாக்கில்‌ உள்ள 
மருத்துவமனைக்கு வேகமாகச்‌ சென்றார்‌. 


பல அறுவை சிகிச்சைகள்‌ மற்றும்‌ குணமடைய 
நிறைய நேரம்‌ கழித்து, மலாலா பர்மிங்காமில்‌ 
வகுப்புகளை தொடர்ந்தாள்‌. தாலிபான்களால்‌ 
மலாலாவை அமைதிப்படூத்த முடியவில்லை. கல்வி 
உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகிறாள்‌ 
மலாலா. பாகிஸ்தானில்‌ ஆரம்பப்‌ பள்ளிக்குச்‌ செல்ல 
உரிமை இல்லாமல்‌ ஐம்பது இலச்சத்திற்கும்‌ அதிகமான 
குழந்தைகள்‌ உள்ளனர்‌. அவர்களில்‌ 
பெரும்பாலானோர்‌ பெண்கள்‌. ஆப்கானிஸ்தான்‌, 
நைஜீரியா மற்றும்‌ நேபாளம்‌ போன்ற பிற நாடூகளில்‌ 
உள்ள இளம்‌ பெண்களுடன்‌ மலாலா அனுதாபம்‌ 
கொள்கிறாள்‌. அந்நாடுகளில்‌ பெண்களுக்கான 
கல்விக்கு மதிப்பளிக்கவில்லை. 


சிறிய குழந்தைகளைப்‌ பார்த்துக்‌ 
கொள்ளவும்‌, சமைக்கவும்‌, வீட்டு 
வேலை செய்யவும்‌, கிணறுகளில்‌ 
தண்ணீர்‌ எடுக்கவும்‌ பெண்கள்‌ வீட்டில்‌ 
இருக்க வேண்டும்‌ என்று பலர்‌ 


நம்புகிறார்கள்‌. பெண்கள்‌ 
பெரும்பாலும்‌ இளம்‌ வயதிலேயே 
திருமணம்‌ செய்து கொள்ள 


வேண்டும்‌, ஆண்கள்‌ மட்டுமே வேலை 
செய்ய வேண்டும்‌ என்று பல 
குடும்பங்கள்‌ நம்புகின்றன. இந்தக்‌ 
கருத்துக்கள்‌ அனைத்தையும்‌ மலாலா 
ஏற்பதில்லை. 


மலாலாவின்‌ பதினாறாவது பிறந்தநாளான ஜூலை 12, 2013 அன்று, நி 
நகரில்‌ ஜக்கிய நாடுகள்‌ சபையில்‌ அவள்‌ பேசுவதை உலகம்‌ முழுவதிலு ர்ற்து' 
நூற்றுக்கணக்கான மக்கள்‌ கேட்டனர்‌. படுகொலை செய்யப்பட்ட பாகிஸ்தான்‌ 

பிரதமர்‌ பெனாசிர்‌ பூட்டோவின்‌ சால்வையை மலாலா அப்பொழுது 

அணிந்தாள்‌. 

"ஒவ்வொரு குழந்தையின்‌ கல்வி உரிமைக்காக குரல்‌ கொடுக்க நான்‌ இங்கு 

வந்துள்ளேன்‌. தாலிபான்களின்‌ மகன்கள்‌ மற்றும்‌ மகள்கள்‌ மற்றும்‌ அனைத்து 

பயங்கரவாதிகள்‌ மற்றும்‌ தீவிரவாதிகளுக்கும்‌ கல்வி உரிமை அளிக்க 

வேண்டும்‌.” 


அவள்‌ மார்ட்டின்‌ லூதர்‌ கிங்‌ ஜுனியர்‌, நெல்சன்‌ மண்டேலா மற்றும்‌ மகாத்மா 
காந்தி பற்றி அப்பொழுது பேசினாள்‌. 

"வறுமை, அறியாமை, அநீதி, இனவெறி, அடிப்படை உரிமைகள்‌ பறிக்கப்படுதல்‌ 
ஆகியவை ஆண்‌ பெண்‌ இருபாலரும்‌ சந்திக்கும்‌ முக்கியப்‌ பிரச்சனைகளாகும்‌." 


பெண்களின்‌ உரிமைகள்‌ மற்றும்‌ பெண்‌ கல்வி பற்றியும்‌ பேசினாள்‌. 

"ஒரு காலத்தில்‌ பெண்‌ சமூக ஆர்வலர்கள்‌, ஆண்களை தங்கள்‌ 
உரிமைகளுக்காக எழுந்து நிற்குமாறு கேட்டுக்‌ கொண்டனர்‌. ஆனால்‌ இந்த 
முறை அதை நாமே செய்வோம்‌.” 


மலாலா இதயங்களில்‌ நம்பிக்கையையும்‌, கண்களில்‌ கண்ணீரையும்‌ 
வரவைத்தாள்‌. 
"ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர்‌, ஒரு பேனா மற்றும்‌ ஒரு புத்தகம்‌ உலகை மாற்றும்‌." 


அடுத்த ஆண்டு, மலாலா அமைதிக்கான நோபல்‌ பரிசைப்‌ பெற்றாள்‌. பதினேழு 
வயதில்‌, மதிப்புமிக்க விருதைப்‌ பெறும்‌ இளைய நபர்‌ இவளாவாள்‌. 


மலாலா தனது பிரியமான பள்ளத்தாக்கில்‌ ஆ. 
போருக்கு பதிலாக, புத்தகங்கள்‌ மற்றும்‌ பம்‌ 
குறிப்பேடுகளை கனவு காண்டாள்‌. 


மலாலாவைப்‌ போற்றும்‌ விதமாக இப்புத்தகம்‌ 
வெளியிடப்பட்டுள்ளது. 


தொடரட்டும்‌ இச்சிறுமியின்‌ நற்பணிகள்‌!!! 


